ரொட்டி 


- 


- 


| 


- 


ஜாய் கௌலி 


ரொட்டி 


அம்மா தன் இரட்டைக் 
குழந்தைகளிடம் " கடைக்குப் போய் 
ரொட்டி வாங்கி வாருங்கள்" 
என்றார் . 


குழந்தைகள் ரொட்டி வாங்கினார்கள் . 


திரும்பி வரும் வழியில் பசியோடு இருந்த 
நாய்க்குட்டிக்கு " சாப்பிடு " என்று ஒரு 
ரொட்டித் துண்டை கொடுத்தார்கள் . 


பிறகு , பசியோடு இருந்த வாத்துகளுக்கு 
" சாப்பிடு " என்று ஒரு ரொட்டித் துண்டை 
கொடுத்தார்கள் 


பிறகு , பசியோடு இருந்த சேவலுக்கு 
" சாப்பிடு " என்று ஒரு ரொட்டித் 
துண்டை கொடுத்தார்கள் . 


பிறகு , பசியோடு இருந்த ஆட்டுக்குட்டிக்கு 
" சாப்பிடு " என்று ஒரு ரொட்டித் துண்டை 
கொடுத்தார்கள் . 


அம்மா " ரொட்டி ஏன் 
பாதியாக இருக்கிறது ?" 
என்று கேட்டார் . 


" மீதி பாதி இதோ இங்கே 
இருக்கிறது !! " என்றார் 
அப்பா . 


